ஸ்ரீ 
ஆதி - திராவிட 
பூர்வ சரித்திரம் . 


சென்னை " 

நியுரிபாரமர் " பத்திராதிபர் , 
I ) . கோபால செட்டியாரால் 

எழுதபபட்டு , 


சென்னை , 


) 


கிரந்தி - ராமஸ்வாமி செட்டியார் 


அச்சியந்திரசாலையில் பதிப்பிக்கப்பட்டது . 


--- 


1920 . 


( கிரயம் 0-6-0 . 


D GOPAUL CHETTY, 
Editor New Reformer 

MADRAS 


REVD : ALEXANDER SILVER , M.A. 

அவர்கட்கு . 


உரிமை யுரை 


வன்புறு வென்புகட் டுண்டிட சீராட்டி 
அன்பில் விழிநீர் ததும்பியு - நின்றனரால் 
என்னிதயத் தேமலருஞ் சில்வர் துரையவர்கட் 
கின்னூ லுரிமை யுடைத்து . 


ஆதி திராவிடர் 
பூர்வ சரித்திரம் 
. 


வங்காள ராஜதானியின் மேற்கு அறைபாக வடம் 
களிலிருந்து கன்னியாகுமரி வரையிலுள்ள பாகங்களிலும் , 
இலங்கை நீவிலும் பெலுசிஸ்தான் தேசத்திலும் கலப்பற்ற 
திராவிடாகள இருக்கிறார்கள் , அவர்கள் மொததம் பதி 
னோரு கோடியே முப்பதுலட்சம ஜனங்கள் . இதைத்தவிர 
கலப்புற்ற திராவிடர்கள் இந்தியாவில் சுமார் பத்து கோடி 
ஜனங்களிருக்கிறார்கள் . மகமதியர் ஆறுகோடி இந்தியாவி 
லிருக்கிறார்கள். இவர்கள் மங்கோலிய துாகி நாட்டாரின் 
வமிசம ஆகையால் இந்தியாவிலுள்ள சுமார் முப்பது 
கோடி ஜன கதில் கலப்பற்ற ஆரியர்கள் மூன்று கோடிதான் 
என்கிறார்கள். தமிழ் , தெலுங்கு , மலையாளம் , கன்னடம் , 
துளுவம் , கொச்சி , காண்டு , தோடா , கோட்டா , ராஜமகால் , 
உரேயான் , பிராஉளுஇ முதலிய பன்னிரண்டு பாஷைகளும் 
திராவிட பாஷைகள் , 

இத்திராவிடர் இந்தியாவின் பூர்விக்குடிகள் . ஆரியர் பின் 
னிட்டு வந்தவர்கள் . திராவிடர் ஆதியில் யூபிரடீஸ் , டைகிரிஸ் 
நதிகளின் மத்தியிலுள்ள " ஏலம் " நாட்டிலிருந்து இத்தேசம் 
வந்தார்களென்று சிலர் சொல்லுகிறார்கள் . வேறு சிலர் இந் 
தியாவின் தெற்கிலிருந்தும் கடல் கொள்ளப்பட்டதுமான 
இலேமூரியா கண்டத்திலிருந்து வந்தவர்களென்றும் 
சொல்லுகிறார்கள் . வேறு சிலர் ஆரியர் இந்தியாவிற்கு பின் 
னிட்டு வந்தவழியாகவே இவர்களும் வந்து நியுஜீலண்டு 


வரையில் பரவியிருந்த இந்தியாவின் தென்பாகத்தில் குடியேரி 
னர் என்கிறார்கள் . வேறு சிலர் திராவிடர் மத்திய ஆசியாவி 
லிருந்தவர்களென்றும் , சிலர் இமயகிரி மூலமாய் இந்தியாவின் 
வடகிழக்கு கணவாய் வழியாய் இத்தேசத்துக்கு வந்தனர் 
என்கிறார்கள் . திராவிடர் இந்தியாவின் ஆதிகுடிகளே என் 
பாரும் உளர் . இவைகளிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் 
உண்மை இருக்குமென்றே தோன்றுகிறது . 

1800 வருஷங்களுக்கு முன்னிருந்த தமிழர் என்னும் 
நூலில் ஸ்ரீமான் கனகசபை என்பவர் இந்தியாவின் பூர்வகுடி 
கள் வில்லவர் , மீனவர் என்றும் , மத்திய ஆசியாவிலிருந்து 
வந்த நாகர்களால் இவர்கள் ஜெயிக்கப்பட்டார்களென்றும் 
தவ நாகரி என்கிற பாஷைகளின் எழுத்துகளை நாகரிடம் 
ஆரியர்கற்றுக்கொண்டார்களென்றும் சொல்லுகிறார் மேலும் 
தமிழ் சங்க நூல்களில் கூறப்படும் மறவர் , எயினர் , ஒலி 
யர் , ஓவியர் , அருவளர் , பரத்துவர் முதலியோர் மேல்கூறிய 
நாகவமிசத்தார் என்றும் கூறுகின்றார் . பின்னிட்டு இந்நாகர் 
கள் மங்கோலியாவிலிருந்து வந்த தமர்லிடி அல்லது தமிழர் 
களால் ஜெயிக்கப்பட்டார்களென்றும் சொல்லுகிறார் . மே 
லும் இத்தமிழரில் மாரர் என்போர் பாண்டிய ராஜ்ஜியத 
தையும் , திரையர் சோழராசசியததையும் , வானவர் சேர 
ராச்சியத்தையும் , கோசர் கொங்குநாட்டையும் ஏற்படுத் 
தினதாகச் சொல்லுகிறார் . 

இந்தியாவின் பூர்வீக குடிகள் கருப்புநிறமுள்ள ஓர் 
வகை நீக்ரோ ஜாதியார் என்பாரும் உளர் . நாகர்களே பூர்வ 
குடிகள் என்று சொல்பவரும் உளர் . வேறு சிலர் அம்மா 
திரி கருப்பு நிறமுள்ள பூர்வகுடிக ளிருந்திருக்காலும் அவர் 
கள் நாகர்களுடன் விவாகம் முதலியது செய்து கொண்டு 
நலந்துகொண்டார்கள் என்பதற்கு சந்தேகமில்லை என்கிறார் 


று 


கிறது 


4 


கள் . டாக்டர் கால்ட் வெல் பறையர் " என்போர் 
முதல் எல்லோரும் திராவிடரே , வேறு பூர்வகுடிகளில்லை 
என்கிறார் . ஆயினும் நாகரே பூர்வகுடிகள் என்று தோன் 

மு . 11 - வது தூற்றாண்டில் தமிழர் வந்தபிறகு 
நாகரும் தமிழரும் கலந்து திராவிட ராயினா. 

1911 சூலைமீ 28 உ யுள்ள ரிபோர்ட்டில் சர்க்கார் 
சாசன சாஸ்திரவித்துவான் அடியில்வருமாறு கூறுகின்றனர் . 

பரதவீரன் அருச்சுனன் நாகஇராணியையும் , தமிழ் 
நூல்களில் சோழ அரசர்களைப்பற்றி அவ்வித சங்கிதியை 
யும் , நாகர்கள் பல்லவ அரசாகளுடன் விவாகம் செய்துகொண் 
டதாகவும் ஏற்படும் சரித்திரங்களால் நாகர்கள் இந்தியா 
வின் பூர்வகுடிகள் என்று ஏற்படுகிறதுடன் வடக்கிலி 
ருந்துவந்த அரசர்களால் ஜெயிக்கப்பட்டார்களென்றும் அப் 
படிவந்த அயலாருடன் விவாகங்கள் செய்து கலந்தபடியி 
னால் நாகர் என்னும் வமிசம மறைந்துவிட்டதாகவும் ஏற் 
படுகிறது . மணிபேகலைபில் அடியில் கண்ட பாடலிருக்கிறது .. 

வெனறிவேற் கிளளிககு நாகநாடாள் வோன 
றன்கள் பீலிவளை தான பயாத , 
புனிற்றிளங்குழவி 

நாகநாட்டு அரசன் குமார்த்தி பீலிவளை 
எனபவள் , ஜெயக்கொடி ஏந்திய சோழன் கில்லி என்பவ 
னுக்கு ஈன்ற இளங்குழந்தை. 

இதனால் தமிழ் அரசனாகிய கில்லிக்கும் நாகநாட்டு 
பெண் பீலிவளை என்பவளுக்கும் விவாகம் நடந்ததாக ஏற்படு 
றது . இம்மாதிரியாக தமிழர்களும் நாகர்களும் விவாகங் 
கள் செய்துகொண்டு கலப்புற்றார்கள் . இவ்வகை கலந்தவர் 
கள் சமபூமியில் உள்ளவர் தான் . அம்மாதிரி கலக்காதவர் 
மலைகளில் இன்னு மிருக்கின்றனர் . நீலகிரியிலுள்ள 


அதாவது . 


தா 


னகி 


டர்கள் கலப்பற்ற திராவிடர்கள் என்றும் , காடர் குறும்பர் 
முதலியவர்கள் பூர்வகுடிகள் என்றும் சொல்லுகிறார்கள் . 

தமிழிலக்கண வித்துவான்களும் கூட திராவிட நாட்டி 
லிருந்தவர்களை மக்கள் , தேவர் , நரகர் என்றனா . இதில் நர 
கர் என்பது நாகர், மக்கள் என்பது தமிழ் மக்கள் , தேவர் 
என்பது ஆரிய பிராமணர் . நரகர் என்பது நாகர் என்கிற 
பூர்வகுடிகன் . காடுகளிலும் தாழ்ந்த நிலங்களிலும் விளங் 
காத இடங்களிலும் ( நரகம் ) இருந்த பூர்வகுடிகளுக்கு நாகர் 
என்றும் பெயர் . மேற்குறியவைகளால திராவிடர் என்பது 

நாகர் - தமிழர் என்கிற மூவகை ஜனங்கள் 
ஒன்று பட்டபிறகு உண்டான பெயர் ஆகிகுடிகள் இல்லை 
என்று ஏற்பட்டால் , நாகரும தமிழரும் சோந்து திராவிட 
ராயினர் . 

மணிமேகலை , பத்துப்பாட்டு முதலிய நூல்களில் நாகர் 
களைப்பற்றி சொல்லியிருக்கிறது . பூர்வீக புத்தமத நூல் 
களிலும் நாகர் என்கிற பெயர் அடிக்கடிவரு 

ருகிறது . 
சிலப்பதிகாரத்தில் அடியில் கண்டவைகள் காணப்படு 


ஆதிகுடிகள் 


" காக நன்னாட்டு நானூறி யோசனை 
வியன்பாதலத்து வீழ்ந்து கேடெய்தும் 

" நக்க சாரணர் நாகர் வாழ்மலை 
நாகநாடு என்பது தமிழகத்துக்கு கிழக்கு அல்லது 
ஜில்லாக்களில் கள்ளர் வேடர்களில் நீலன் , நாகன் என்கிற 
பெயர்களை சாதாரணமாய் காணலாம் . கள்ள ஜாதியினரா 
கிய திருமங்கை ஆள்வாருக்கு நீலன் என்பது பெயர் . அவர் 
மலையரசன் ஒருவனுக்கு ஓர் துணிகுடுத்தார் - அதை சிறுப 
காற்றுப்படையில் , " நீல நாகன் நல்கிய கலிங்கம் " என்று 


கூறப்பட்டிருக்கிறது . கண்ணப்பநாயனார் தகப்பனுக்கு நா 
கன் என்று பெயர் அவர் ஓர் வேடர் . நாகர்கள் வீரர்கள். 
அநநாகரில் ஒலிநாகன் , முகளிநாகன் , சங்கராகன் , நீல 
நாகன் என்று நாலவகை யுண்டு . 

மறவர் , எபினர் , ஒலியர் , ஓவியர் , அருவலர் , பரத்துவர் 
இவர்கள் நாகவமிசத்தை சேர்ந்தவா . பூர்வீக தமிழ் நூல் 
களில் மறவன் , எயினன் எனகிற வார்த்தைகளை அடிக்கடி 
காணலாம் . அவர்கள் வில்வித்தை தெரிந்தவர்களாகவும் , 
யுத்தவீரர் களாகவுமிருந் தார்கள் , பாண்டிய நாட்டில் 
இப்பொழுது கூட மறவர்களை அதிகமாய் பார்க்கலாம் . 
பூர்வீக காலமுகல எயினர்கள் பல்லவ சோழநாட்டிலிருந் 
தார்கள் . பறையர் என்போர் மேல் குறித்த எயினர் தான் . 
இவர்களை தற்காலத்திலும் கூடவட ஆரக்காடு , செங்கலபட்டு, 
தஞ்சாவூர் ஜில்லாக்களில் அதிகமாய் காணலாம இவ்விடங் 
களிலதான் எயினா முன்காலத்திலிருந்தது . 

கி . பி . இரண்டாவது நூற்றாண்டிலிருந்த மாங்குடி 
கீலார் எழுதிய ஓர் நூலில் அடியிலகண்ட பாடலிருக்கிறது 

துடியன் பாணன் பறையன் கடம்பனென் , றிநநான் 
கல்லது குடியுமில்லை ( புறநாநூறு ) இதில்தான் முதல்முதல 
" பறையன் என்கிறபதம தொழில்பெயராக காணப்படு 

இவைகள் எல்லாம் தொழிலைக்காண்பிக்கும் பெயர் 
கள் . இதைத்தவிர 11 - வது நூற்றாண்டிலிருந்த ராஜராஜ 
சோழன் காலம்வரையில் பறையன் என்ற பெயரே தமிழ் 
நூலிலாவது சாசனங்களிலாவது காணோம் . கி . பி . 11 - வது 
நூற்றாண்டில் பறையன் என்பது ஜாதிபெயரானது . டாக் 
டர் ஒப்பார்ட்துரை , சமிஸ்கிருத பகரியா ( மலைநாட்டின் ) 
என்பதிலிருந்து பறையன் என்ற பதம் உண்டானதாக 
சொல்லுகிறார் . பறை அடித்ததால் இவர்களுக்கு பறையர் 


கிறது 


என்கிற பெயர் உண்டானது என்றும் சொல்லப்படுகிறது . 
கி.பி. இரண்டாவது நூற்றாண்டு முதல் 11 - வது நூற்றாண்டு 
வரையில் பறையன் என்பது இந்த அர்த்தத்தை தான் உடை 
யதாயிருந்தது . பௌத்தமதமும் சமணமதமும் அடங் 
கியபிறகு பார்ப்பார் ஜாதிளித்தியாசங்களை கடூரமாய் ஏற் 
படுத்தியபோது இப் பறையரென் போரைப்பிரித்து அவர் 
களை தாழ்மை படுத்தினர் . இந்த விவரங்களை பின்னிட்டு 


றைபோம் 


2. அத்தியாயம். 
பறையர் ” என்போர் ஆதி திராவிடர் எனல் " 


11 


திராவிடர் என்போரில் முதல் முதல் இகதேசத்தி 
லிருந்த பூர்வகுடிகள் ஓர்வித கருப்புநிற ஜாதியார் என்பர் . 
அவர்களிருந்தது சந்தேகமாகவே தோன்றுகிறது பின்னிட்டு 
வந்தவர்கள் நாகர் . இந்நாகவமிசத்தை சேர்ந்த எயினர் வகுப் 
புக்கு " பறையர் என்போர் சேர்ந்தபடியினால் இவாகளை 
யே ஆதி திராவிடர் என்பர் . அப்படி சொல்லவும் நியாய 
மிருக்கிறது . ஆயினும் இவர்கள் ஆதி திராவிடர் என்கிற 
பெயரிட்டுகொண்டால் மற்ற திராவிடர்களுக்கும் இவர்களுக் 
கும ஒர் வித்தியாசம் தோன்றும் . அவ்வித வித்தியாசத்தை 
உற்பத்தி செய்யக்கூடாது . தமிழ் நூலில் ,சிறப்புற்று விளங் 
கும் ஸ்ரீமான் டி . பொன்னம்பலம்பிள்ளை யவர்கள் 
யர் " என்போரைப்பற்றி அடியில் குரித்தவாறு ஜஸ்டிஸ் 
பத்திரிகையில் வரைகின்றனர் . " ஆதித்திராவிடர் என்கிற 
பாத்தியதையைக் கேட்கிற பஞ்சமர்கள் கூறுவது ஏறக் 
குறைய உண்மைதான் . " பஞ்சமன் என்கிற வார்த்தை 
யானது தாழ்ந்த ஸ்திதியிலிருந்து நீக்க யாரோ அவ்வார்த் 


பறை 


தையை கொஞ்ச காலத்துக்குமுன் புதிதாக உற்பத்திசெய் 
திருக்கிறார்கள் . அவர்கள் உண்மைப்பெயரான " பறையன் 
என்பதற்கு " பேசப்படப்பட்டவன் என்பது அருத்தம் . 
பூர்வீக இந்தியாவில் மற்றவர்கள் அவர்களைப்பற்றி பேசும் 
படியான பேர்பெற்ற மனிதர்களா யிருந்திருக்கவேண்டும் . 
அந்த காரணத்தினால் தங்களை சுற்றுபறவிய நாகரீக கருத் 
துகளை தெரிந்துகொள்ளாதபடி அவர்கள் பிறரை விலக்கி 
யிருந்திருக்கவேண்டும் . அதினால் அவாகள் பின்னடைந் 
தக்கவேண்டும் . எல்லா சுதேசிய உற்பத்தியான ஜனங்க 
ளும் இம்மாதிரி யாய்விட்டார்களென்று சரித்திரங்களால 
றிகிறோம் . சீன தேசத்திலும் ஜப்பானிலும் அயல் நாட் 
டாரோடு ஜனங்கள் சம்மந்தப்படாதிருக்க விருமபியகாலமு 
மிருந்தன . இந்துதேசத்திலேயே ஐரோப்பியா வததபோது 
ஏதாவது ஒனறை யிழக்கக் கூடியவர்கள் அவாகளை நெருங்க 
வில்லை . மிகவும் இழிவான ஸ்திதியிலிருந்த " பறையர்கள் 
வேலைக்காராகளாக அவர்களிட மமைந்தார்கள் . அப்படி 
யில்லாமல் கலவிக்கு சுதந்திரரா யிருந்த பிராமணரோ 
படிப்பு விஷயங்களை பிடித்துகொண்டு எஜமானாக ளாகி 
விட்டார்கள் . 

இன்னும் சொந்தத்தில் நான் ஒன்றும் சொல்லாமல் , 
ஜென்மம் சொத்கின் உற்பத்தியைக் கண்டுபிடிக்க அதிக 
கஷ்டப்பட்டவரும் நினைத்தவரும் அறிவை செலுத்தினவ 
ருமான திருவனந்தபுறம் ஐகோர்ட் ஜட்ஜி ராமன் தம்பி என் 
பவர் எழுதிய ஜென்மி குடியன் கம்மிட்டி ரிபோர்ட்டு முக 
வுரையிலிருந்து சிலவற்றை சொல்லுகிறேன் . அவர் தன் 
னிட விசாரணையில் சந்தர்ப்பவசமாய் பரையர்களையும் அன் 
னவர்போன்றவர்களையும் குறித்து எழுதியிருக்கிறார் . இந்தி 
யாவின் வடமேற்கு மகாணங்களிலிருக்கும் பிராமணர்களைப் 


பற்றி பேசும்போது போலன் கணவாய் முதல் பர்சியன் 
வளைகுடா வரைபிலிருக்கும் பிரம் என்கிற மலைகளிலிருந்து 
அவர்களுக்கு பிராமணர் என்கிற பெயர் வந்தது என்கிறார் 
ஒருவேளை அந்த பிரம் என்பது வடகிழக்கு பெலுசிப்தானி 
லிருந்த பாடர் , பரடர் என்பதிலிருந்து வந்திருக்கலாமென் 
றும் சொல்லுகிறார் . " பறையன் " என்னும் வார்த்தை இவ் 
வார்த்தைகளோடும் , “ பர " என்றால் மலை யெனகிற அர்தத 
முள்ள வார்த்தையிலிருந்துவந்த பரவன் , பாரியா பஹரியன் , 
மாலா பாா , மராஸ் மலையிலுள்ளவன் என்கிற அர்ததழுள்ள 
வார்ததைகளோடு சமமந்தப்பட்டிருக்கிறது . (பககம 39 ) 

40 - வது பக்கத்தில் ஜட்ஜி ராமன் தமபியானவா அடி 
யில் கண்ட டாகடா ஒப்பார்ட துரையின் கரு,நதை 

காண் 
பித்திருக்கிறார் பறையன் , பஹறையன் முதலிய வாரத 
தைகள் பூர்வீக திராவிடாகளின் வமிசததார் என்றும் , 


முதலில் உள்ள இந்த குடிகளெல்லாம திராவிட வமிசததின் 
பூர்வீக ஜனங்கள் ... பறையன் , ஒலியன் , வள்ளுவன் முதலிய 
வைகள் பூர்வீக மகிமையின் அடையாளங்கள் இப்பொழு 
தும் கண்டுபிடிக்கலாம் . மலையாளத்தின் வள்ளுவநாடு 
என்பதும் . திருவனந்தபுறத்தின் " புலையனா கோட்டம் 
என்பதும் அவர்களிட நீங்கிப்போன பெருமையைக் காண் 
பிக்கிறது . 

அவர்கள் அதிக பலசாலிகளான ஜனங்களால் ஜெயிக் 
கப்படுகிறவரையில் அதற்கு அரசர்களாகவும் , வயல் உரி 
மைக்காரர்களாகவும் ஆதியிலிருந்த தங்கள் சுதேசமாகிய 
சேரநாட்டிற்கு, மலையாளத்தில் புலையர்களுக்கு குடுக்கப்பட் 
டிருக்கும் செருமன் - செருமி என்கிற வார்த்தைகள் சம் 
மந்தப்பட்டது என்று ஓர் பெரியவர் ஆதரவால் ஏற்படு 
கிறது . குரும்பநாட்டு குரும்பரும் , வள்ளுவநாட்டு வள்ளு 


வரும் புலையனார் கோட்டத்தை கட்டிய புலையரும் , அதேகதி 
யை யடைந்தார்கள் . நெடுவன் காடு என்கிற கோகோஷ 
மக்களத்தின் புலையர் இராணியால் கோகோஷமங்களம் கார் 
காரருக்கு அனுப்பிய கடிதமாக எண்ணப்பட்ட ஓர் ஓலை 
சீட்டை தான் பார்த்ததாகவும் அந்த கமமிட்டி பின் பிரசி 
டென்டுக்கு ஒரு பென்ஷன் பெற்ற தாசீலதார் சொன்னார் . 


3 . 


அத்தியாயம் . 
" பறையர் ” மேன்மை . 


படுகிறது 


பாரப்பார் பறையர் என்போரை தாழ்தது வதற்குமுன் 
பறையா என்போர் நல்லஸ்திதியில் இருந்ததாகவே ஏற் 

தண்டகாரணிய வனத்தில் முதலில் சாகுபடி 
செய்யவும் அவ்விடங்களில் கோட்டைகள் கட்டவும் காடு 
களை வெட்டி னவர்கள் 
னவர்கள் எயினாகள் தான் 

எயினாகள் தான் காடுகளை வெட் 
டினவர்களுக்கு வெட்டியான் என்கிற பெயர் வந்தது. 

சாகுபடிக்கு கிணா தோண்டினவாகளுக்கு தோட்டி 
( தோண்டு = வெட்டு ) என்கிற பெயர்வந்தது . கி . பி . 3 , 
4 - வது நாற்றாண்டி லிவாகள் அரசாகள் ஆம்பூர் வே 
லூர் மூதலிய இடங்களில் ஆண்டுவந்தார்கள் . எயினர் 
களுக்கு கொட்டகாரம் என்கிற களஞ்சியங்களும் , எயில் 
எனும் கோட்டைகளும் இருந்தன . அவர்களுக்கு பாணன் 
என வாத்தியக்காரர்களும் வள்ளுவன் . என குருக்களும் , 
தேகபயிர்ச்சிக்காரர்களாகிய பனிக்கர்களும் , செம்மான் என் 
கிற செருப்புதைக்கிறவர்களும் , அம்பட்டன் வண்ணான் 
முதலியவர்களு மிருந்தார்கள் . இப்பறையரென் போர்வமி 
சத்தார் தான் பூர்வீகத்தில் கிராமங்களை ஏற்படுத்தினா . அவர் 


10 


கள் ஏற்படுத்தின கிராமங்களுக்கு அவர்கள் தான் அதிகாரி 
கள் . இப்பொழுதும் எல்லை தகாரர்களை பறையருக்கு கான் 
பஞ்சாய்த்து சொல்லிக்கொள்ளுகிறார்கள் . 1910 த்திய 
ரிபோர்ட்டில் மதுராஸ் கவர்ன்மென்ட் Epigraphist சொல் 
லுகிறதாவது 11 - வது நூற்றாண்டின் ஒரு சிலா சாசனத் 
தில் முடி பாகவர் என்னும் கிராமத்தில் ஓர் கோவிலுக்கு 
பாத்தியப்பட்ட நிலத்தின் பாத்தியதையை வேசாலி பறை 
யனும் அவனிட மந்திரிகளும் பைசல் செய்ததாக சொல்லி 
யிருக்கிறது . " இக்காலத்திலும் தஞ்சாவூர் ஜில்லாவிலிருக்கும் 
திருவாலூரில் சிவன் பண்டிகைகளில் எவற்றிலும் சுவாமி 
ஊர்கோலம் வருமபோது பறையன் தான வெள்ளைக்குடை 
பிடித்து முன்பாக செல்லுகின்றான் . சென்னைப்பட்டணத் 
தில் நாளைக்கும் பெத்தநாய்க்காமபேட்டையில் பகிரங்கமாய் 
தெருக்களில் ஏகாத்தா மாரிபக்கத்தில் யானை பின்பேரில் 
உட்கார்ந்து கொண்டு அந்தமமைக்கு தாலிகட்டப்பட்டவன் 
பறையனே .... சிதம்பரத்தில் பேரிறைவன் சிவன் பக்கத்தில் 
யானைமேல் உட்கார்ந்து வீதிகளில் ஊர்கோலம் வரும்போது 
புரோகிதர் போன்று சாமரம் வீசப்பட்டவன் பறையனே . 
சர்வம் ஜகநாதம் என்று சொல்பவர்களுக்கு பிரசாதம குடுப் 
பவன் பறையனே . பேலூர் , மேல்கோட்டை முதலிய 
இடங்களிலிருக்கும் கோவில்களில் பரையன் ஆக்ஷேபனை 
யன்றி உள்ளே போய் கடவுளை நேரில் தரிசிக்கிறான் ஸ்ரீரா 
மானுஜருடன் கூடபோய் டில்லிபாச்சா ஆமஷாவின் 
குமார்த்தியிடமிருந்து ரங்கநாயகர் சிலையை கொண்டுவந்தவர் 
பஞ்சமர் தான் . இப்பறையர் வமிசத்தில் உதித்த திருப்பா 
னாள்வார் கடவுளை திருத்தாண்டகம் செய்ய செய்தார் , நந் 
தன் என்பவா கடவுனை அலிங்கனம் செய்து கொண்டனர் . 
வீரபாகு என்பவா அரிச்சந்திரனை அடிமை கொண்டார் - திரு 
வள்ளுவர் என்கிறவர் மதுரைசங்கத்தின் சங்கப்பலகையின 


11 


கர் 


பேரில் ஆச்சரியமான நடவடிக்கை நடத்திய குறளை எழுதி 
னர் . ஸ்ரீராமானுஜ சுவாமிகள் இக்குலத்தாரை , திருகுலத் 
தார் என்றார் . 

தற்காலத்திலேயே இப்பறையர்களுக்கு இவ்வித சிறப் 
புகளிருக்குமாயின் பூர்வீகத்தில் எவ்வளவு சிறப்புற்றவர்க 
ளா யிருக்கவேண்டுமென்று சொல்லவேண்டியதில்லை . இவர் 
கள் ஓர்காலத்தில் தென்னிந்தியாவில் அரசவமிசத்தை சேர்ந் 
தவாகளா யிருந்தார்கள் எனபதற்கு சநதேகமில்லை. 
னல் ஆல்காட்டு துரை சொல்லுகிறபடி " ராஜியங்களும் மதங் 
களும் மாரின் போது , பறையா அரசர்கள் தங்கள் தேசத் 
தையும் , பறையா கனவான்கள் தங்கள் செல்வத்தையும் , 
பறையரில் தாழ்வானவர்கள் தங்கள் எல்லாவற்றையு மிழந் 
தாாகள் . ரெவிளனட் கௌடி என்பவா , பறையர்களும் 
பூமியும் என்கிற வியாரத்தில் அடியில் வருமாறு வரைந்து 
ளார் 

அழிந்த பிரபுக்கள் பேரில் அன்பு பாராட்டப்பட்ட 
ஜனங்களிருக்கிறாகள் ; அன்னவருக்கு நான சொல்லுவதா 
வது , இந்த தேரததில அப்பேர்ப்பட்ட பிரபுக்கள் வகுப்பிற் 
சேர்ந்தவரில் பறையர்கள் பூர்வீகமானவாகள் 

என்றும 
அந்த காரணத்தால் தயாளமுளளவாகளா யிருக்கவேண்டு 

சொல்லுகிறேன் . 


மென்றும் 


4 , அத்தியாயம். 
பறையர் எப்படி தாழ்த்தப்பட்டார்கள் . 


மேல்கண்டபடி எல்லாம் சிறப்புற்றிருந்த பறையர் " 
என்போர் யாரால் எப்படி தாழ்த்தப்பட்டார்கள் என்பதை 
சற்று விசாரிப்போம் . இப்படி பறையரைத் தாழ்த்தியவர் " 
ஆரிய பிராமணர் . இவ்வாரியர் சுமார் முவ்வாயிரம் வருஷங்க 


12 


ளுக்கு முன் மத்திய ஆசியாவிலிருந்து இந்தியாவின் வடமேற்கு 
கணவாய் வழியாய் இந்தியாவிற்கு வந்தனர் . இவர்கள் வந்து 
இந்தியாவில் விந்தியபர்வதத்திற்கும் நர்மதைக்கும் வடக்கில் 
தாங்கள் பெயரிட்ட “ 

ஆரியவர்த்தம என்கிற பாகத்தில 
நெடுங்கால மிருந்தனர் . இவர்கள் பூர்வீக சாஸ்திரங்களின் 
படி ஆரிய வர்ததத்தைவிட்டு தென்புறம் வரத்தகாதவா . 
தென்னிந்தியாவில் தமிழர்கள் ஆரியருக்கு இடங்கொடாமல 
தாங்கள் தமிழ் தெலுங்கு முதலிய திராவிட பாஷைகளைப 
பேசிக்கொண்டு சுயாசசியாய் நெடுங்கால மிருந்தனர் இததிரா 
விடர் ஜாதிகுல வே றுபாடுக ளற்றவர்களாய் ஒருவரோடொ 
ருவர் விவாகம் பிரிகிபோசனம் முதலியவைகள் எவ்வித 
ஆக்ஷேபனையுமன்றி செய்துகொண்டும் , பிரதேசங்களுக்கு 
கப்பல 

யாத்திரை சென்று வியாபார முகலிய து செய்தும் 
கல்வியிற் சிறந்தவர்களாகவும் அதிக நாகரீக முடையவர்களா 
வமிருந்தார்கள் . இததிராவிடராஜ்ஜியங்களைப்பற்றி மனு தர்ம 

திரத்திலும் ஆரியர் புராணமாகிய ராமாயணத்திலும் 
சொல்லப்பட்டிருக்கிறது . திராவிட நாட்டின் 

திராவிட நாட்டின் சிறபபைப் 
பற்றியும் அவர்கள் நாகரீகததைப்பற்றியும் இராமாயணத்தி 
லேயே பரக்கககாணலாம் . இவ்வண்ணம் சிறப்புற்று சுதத 
சைவசீலராய் கோதரத்துவம் நிறைந்து சுகமாய் வாழ்ந்து 
வந்த நாட்டிறகு ஆரியா முதலில் யாத்திரைப் பிரயாணிக 
ளாக வந்தனர் . அவர்களுக்கு திராவிடர் மிலேச்சர் 
என்று பெயரிட்டனர் . பண்டைகாலத்து நிகண்டுகள் , திவா 
கரம் , பின்கலந்தை முதலியவைகளில் 

ஆரியர் 

என்ப 
தற்கு மிலேச்சர் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது . 
இவ்வாரியரில் சிலராவது அனுசரிததுவந்த ஆசாரங்களும் 
நடத்தைகளும் திராவிடர்களின் நடவடிக்கைகளுக்கு தாழ்ந் 
திருந்தமையால் அம்மாதிரி “ மிசேச்சர் " என்று பெயரிட் 
டிருக்கவேண்டும் . சமஸ்கிருத பாரதத்திலேயே சிந்துநதி 


13 


சுரர் 


சுரா 


ளாம 


யின் கணவாயிலிருந்த 
வாயிலிருந்த சில ஆரியர்களுக்கு 

" மிலேச்சர் 
என்று பெயரிடப்பட்டிருக்கிறது . மேலும் ஆரியருக்கு 

என்கிற ஒரு பெயர் உண்டு . அதன் பொருள் 

சமமந்தமுடையவர் எனப் புலப்படுகிறது 
என்பது கள் , மது என பலபொருள் குறித்த ஒரு மொழி 
யாதலால் சுரர் என்பதற்கு கள குடியா என்பதே பொரு 

இவ்வாரியர்கள் குதிரை ஆடு மாடு முதலியவைகளை 
தின்பதுடன் சோமபான மென்னுப கட்குடி ததலு முடைய 
வராதலினால , வைதீக கிரியை என்று யாகங்கள் செய்வதும் , 
அவற்றுள் ஆடு மாடு அசுவமாதிய இவைகளை பலியிட்டு 
புசிப்பதுமன்றி புருஷமேத யாகமென மனிதரையும் பலி 
யிட்டு கின று வந்தார்கள் . இதனாலேதான ஆரியருக்கு ஆதி 
காலத்தில மிலேச்சர் என் றும சுரா என்றும் பூர்வகால நூலா 
சிரியாகள் கூறிபி ருக்கினறனர் . மேலும் தமிழகத்தில் முதல 
முதல் வரும்போது ஸ்தமபத்தின் பேரி லாடுபவாகளாகவும் 
வந்தார்கள் 

ஆகையினால் தமிழாகள் அவர்களை தொம்ப 
ஜாலவித்தைக்காரர்களென்றும் 

நினைத்தார்கள் . 
கூத்தாயினும் காரியத்தின் பேரில் கண்ணாயிரு 
என்கிற பழமொழியில் நாளைவரையில் ஆரியக்கூத்து என் 
கிற பதம தமிழிலிருக்கிறது . மேலும் இன்னொருபதமா 

ஆரியபபாவை என்பது ஆரியாகள் தமிழ்நாட்டில் 
ஆட்டக்காரர்களாக திரிந்து கொண் டிருந்தார்களென்பதை 
கியாபகப்படுத்றுகிறது .இவ்விதமாக ஆரியரில் சிலரிருந்தபோ 
திலும் அவர்கள் மொத்தத்தில் அறிவுள்ளவர்களாகவும் நாக 
ரீகமுடையவர்களாகவே இருந்தார்களென்று ஏற்படுகிறது . 
இவ்வாரியா தமிழகம் வந்து சேர்ந்து சுமார் 400 , 500 வருஷ 
ங்களுக்கு பின்னர் எழுதப்பட்ட தொல்காப்பியத்தில் பொரு 
ள் திகாரம் 502 - வது பாடலில் அடியில் வருமாறு ஆரியரை 
தாழ்மையாக கூறியிருக்கிறது . 


. 


ரென்றும் 

பரியக 


60 


14 


16 


" பார்ப்பான் பாலகன் றொழி செவிலி 
சீராரு சிறப்பிற் கிழவன் கிழத்தியோ 
டளவியன மரபினறு வகை பேருங் 

களவினிற் கிளவிக் குறிய ரெம்ப . 
இவ்வாரிய பிராமணர்கள் கடவுளுக்கும் மனிதர்களுக் 
கும் மத்தியில் தாங்கள் நிற்பவர்களென்றும் , அநேகவித 
மந்திரவித்தைகளை தெரிந்தவர்களென்றும் , மனிதர்களுக்கு 
தாங்கள் தேவர்களென்றும் , தாங்கள் எதையும் செய்ய சக்தி 
யுள்ளவர்களென்றும் , நவக்கிரகங்கள் தாங்கள் சொல்லுகிற 
படி 

டக்கவேண்டியவைகளென்றும் , வேண்டும்போது 
மழை பெய்யச்செய்ய சகதியுள்ளவாகளென்றும் தமிழாகளை 
பலவகையில் பயமுறுத்தினார்கள் . பண்டைகாலத் தமிழா 
சர்கள் நீங்கி விபசாரத்தால் பிறந்த தமிழரசாகளை கைவசப் 
படுத்திக்கொண்டு பலவித தந்திரங்கள் செய்து ஏமாற்றி , 
குற்றமற்ற தமிழர்களை தங்களிட தீய ஒழுக்கங்களையும் 
ஆசாரங்களையும் ஏற்றுக்கொள்ளும்படி செய்தனா. 

தமிழ் நூலகளெலலாம கடலுக்கு இறையாய்விட்ட 
படியினால் , பின்னிட்டுவந்த தமிழ் வித்துவான்கள் வியாசர் 
கட்டுபாடுசெய்து எழுதிய நூல்களையே ஆதாரமாக எண்ணி 
தமிழர் எலலாம ஆரியரென்று சரித்திரம் தெரியாமல் கூறி 
போயினர் . ஆரியர் தமிழர்களிடத்திலிருந்து தங்களுக்கு 
வேண்டியது எவ்வளவோ அவ்வளவு தெரிந்துகொண்டு , தங் 
கள் சுயநன்மைகளைக்கோரி எழுதிக்கொண்ட சுருதிஸ்மிருதி 
இதிகாசங்களையே தமிழ் வித்துவான்கன் உன்மையான நூல் 
களென நம்பி தாங்கள் அவைகளை அனுசரித்தும் பிறரை 
அனுசரிக்கும்படி ஏற்பாடுகள் செய்துவிட்டு போயினர் . அவ் 
மித கொள்கைகளையும் அனுசரிக்க அநேக நூல்களையும் எழு 
திவிட்டார்கள் . தமிழகத்தில் ஆரியரிட ஆசாரங்களையும் 
நடவடிக்கைகளையும் ஒற்றுக்கொள்ளாதவர் தாழ்ந்தவர் என் 


15 


அ 


கிற கருத்தும் பரவியது . இல்விதமெல்லாம் தமிழர்களை 
ஏமாற்றி தங்கள் ஆசாரங்களையும் தீய ஒழுக்கங்களை எல் 
லாம் ஏற்றுக்கொள்ளும்படி ஆரியர் செய்தனர் . அவ்வகை 
ஏற்படுத்தியதில் ஜாதிவித்தியாசம் என்பது ஒன்று . கபிலர் 
தம அகவலில் பிராமணரைக்குறித்து சொல்லும்போது , 

முற்படைப்பானில் வேறாகிய முறைமைபோல 

நாலவாகை ஜாதியை யிக்காட்டினீர் நாட்டினீர் 
றார் . 

தமிழகத்தில் ஜாதி வித்தியாசங்கள் கிடையா . ஜாதிப் 
பெயர்களெல்லாம் தொழிலைக் காண்பித்ததே ஒழிய யா 
தொரு ஜாதிபையும் காண்பிக்கவில்லை . கிரிஸ்து பிறந்தபின் 
800 வருஷங்களானபின்னும் ஒருவரோடொருவர் விவாகம் 
போசன முதலியது செய்துக்கொண்டு வந்தார்கள் . கி . பி . 
I + - வது நூற்றாண்டின் மத்தியில் " வள்ளுவ பறை பதினெட் 
டுஜாதி யிருந்ததாக ஏற்படுகிறது . தமிழகத்தில் ஆரிய 
ரிட நால்வகை வகுப்பாகிய பிரம க்ஷத்திரிய வைசிய சூத் 
திர வகுப்புகளை ஏற்படுத்த முயன்றபோது பிராமண பட் 
டம தமிழ்ஜாதியா யாருக்கும் குடுக்காமல் அதை தாங்களே 
பற்றி கொண்டனா . மற்ற மூவகை ஜாதிகளை ஏற்படுத்தி 

1. போசனம , 2. தொழில் , 3 மதம் , 
இவைகளை 

யனுசரித்து ஆரியரும திராவிடரும் 
கி . பி . 250 - வது 

மாமிச பட்ச 
னிகளா யிருந்தார்கள் . சமனமதம வந்தபிறகு பிராமணர் 
அதை விட்டுவிட்டார்கள் . திராவிடரில் சிலரும் அதை 
நீக்கினர் . அதிலும் பிராமணர்களுக்கு வேண்டிய பிராணி 
கள் அதிக மேன்மையானவைகள் . அவ்வகை பிராணிகளை 
கொல்லுதல் பாவம் என்றார்கள் . பிராமணருக்கு வேண்டிய 
பஞ்சகவியத்தை தரும் பசு பரிசுத்தமானதாயிற்று . அதைக் 
கொல்லுதல் பெருத்த பாவமென்று பிராமணர்கள் சொன் 


ம 


வருஷமவரையில் 


18 


का 


னார்கள் . பத்துப்பாட்டிலும் புறநானூறிலும் எயின வேடர் 
கள் பன்றி யிறைச்சியும் காட்டுப்பசுவையும் தின்று மதுபா 
னம் செய்துவந்தார்களென்று சொல்லப்படுகிறது 

தற்கா 
லததிலும் அவ்வழக்கம் நீங்கவில்லை . எபினராகிய 

பறை 
யர் என்போர் பசு மாமிசத்தை கொன்று தின்றபடியினால் 
பிராமணர் அவர்களை மிக தாழ்மை படுத்தினர் . அவர்களை 
தீண்டத்தகாதவா என்றனர் . பிராமணர் முன மேலுக்கு 
வரஎேண்டுமானால் மாட்டு மாமிசததை சாப்பிடும் வழக்கம 
விட்டுவிட வேண்டியதா யிருந்தது . அதின்படி பே இதர எயி 
னவமிசத்தினராகிய கைக்கோளர் , பானா , செமமான் , கம 
மாளர் முதலியவர்கள் அவ்வழக்கத்தைவிட்டு மேன்மை 
அடைந சார் . அப்படி விடாத பறையா தாழ்மை யடைந 
தார் . பிராமணாகள் தான் இவர்களை இததாழ்வான 

நிலை 
மைக்கு கொண்டுவந்தவர் எனறு " தமிழ் வாசகங்கள் 
திய சீனிவாச அய்யங்காரரே ஒத்துக்கொள்ளுகிறார் . பரை 
யர்களை பாப்பார் இன்னும் தங்கள் அககிராரங்களிலும் கிரா 

லும் விடுகிறதில்லை . நந்தன சரித்திர ததை படித் 
தால் தமிழ் பிராமணர்கள துநடத்தைகள் நன்றாய் தெரியும் . 
ஆகையினால் பிராமணர் வழக்கத்தை ஏற்றுக்கொள்ள தபடி 
யினால் பறையா என்போரை பிராமணா தாழ்த்திவிட்டார் 
கள் என்பது நிச்சயம் . 

பறவைபுறத்தார் பரையர் என்றதை கடபபை Mr. 
பினேயா கோல் என்பவர் அடியில்வருமாறு சொல்லுகிறார் . 

" நான் விசாரணை செய்தவரையில் இவர்கள் வீரபஞ்ச 
மர் அல்ல . சதாசிவபிரமத்தின் ஐந்தாவது சிரசிலிருந்து 
உற்பத்தியான லிங்காயத்துகள் அல்லது வீரசைவர்களுக்கு 
வீரபஞ்சமர் என்று பெயர் . அப்பெயர் இப்பறையர் என் 
போருக்கு தகாது . இவர்கள் மகாபாரதத்தில் சொல்லியிருக் 
கும் நாஸ்தீக பஞ்சமர்களுமல்ல . நாஸ்தீக பஞ்சமா என் 


மங்களிலும் 


17 


கு தகாது . 


போர் ஓர்காலத்தில் இந்துக்களாயிருந்து பின்னிட்டு சமண 
பௌத்த மதங்களை யேற்றுக்கொண்டவர்களுக்கு பெயர் . 
அப்படி மதம மாறினவர் ஜாதியற்றவர்களானார்கள் - அவர் 
களை ஜாதியற்ற சூத்திரர் என்று சொல்லவேண்டுமே ஒழிய 
பஞ்சமர் எனலாகாது . காண்டன்ய , தனஞ்ஜய , வசிஸ்ட , 
விஸ்வாமித்திர கோ கதிரத்தார் சூத்திரர் யானார்களே ஒழிய 
பஞ்சமர் ஆகவில்லை . இந்தபதம ஒர்காலத்தில் ஆரியரில் 
ஜாதிகெட்டவாகளுக்கு உபயோகிக்கப்பட்டதால் இவர்களுக் 

இவாகளிட பூர்வீக சரித்திரததை அடியில்வரு 
மாறு கூறுகின்றனர் : -- 

இவர்கள் உண்மையான சரித்திரம் கசியப்ப பிரமா 
விடமிருந்து ஆரம்பிக்கிறது கசியப்ப பிரஜாபதியின் இரண் 
டாவது மனைவியாகிய திதி என்பவளின் குமாரர்கள் . பரி 
சுத்த சாஸ்திரங்களில் இவாகளுக்கு " தைத்தியர் என்று 
பெயர் . கசியபய முனிவரின் முதல தாரமாகிய அதிதியின் 
குமாரர்களுடன் எக்காலமும் சண்டைசெய்ய முடியாமல் 
தென்னாட்டிறகு வந்து அவ்விடமே நிலைக்கலாயினர் . அவர் 
களிட அரசன ஹிரண்யகசியப்பர் என்பவா பிரஹலாதன் 
ஆமலாதன் பின்னிட்டுவந்தவர் . சென்னபட்டணம் அடுத்த 
மகாபலிபுறத்தில் அரசு செய்த மகாபலி என்பவர் பின் சக 
கிரவர்ததி யாயினா . பிறகு பாணராஜா 

பாணராஜா ஆண்டார் . பிறகு 
இந்த ராஜ்ஜியம் ஜெயிக்கப்பட்டது . அப்பொழுது அதற்கு 
தொண்டைமண்டலம் அதாவது தொண்டர் , அடிமைக 
ளின் , மண்டலம் , நிலம் என்கிற பெயர் வந்தது . அக்காலத் 
தில் அதற்கு இரண்டு ராஜதானிகளிருந்தன. ஒன்று பறவை 
புரம் - பறவை புறத்தி லிருந்தவர்களுக்கு பறையர் என்று 
பெயர் . இவாகள் தமிழர் . பறவை புறம் - நீர்பட்சிகளாகிய 
பறவை என்கிற பதத்தி லிருந்துவந்தது . கீர்த்திபெற்ற 
வாத்துகளுக்கு இப்பொழுதும் பேர்பெற்ற தற்கால காஞ்சி 

2 


18 


புறத்துக்கு தான் பறவை புறம் என்று பெயர் இருந்தது . 
இன்னம் மைசூர் ராஜ்ஜியத்தில் கோலார் ஜில்லாவில் மாலாடு 
என்கிற பட்டணம் உண்டு . இவர்களில் தெலுங்கு பேசி 
யவர்கள் இங்கிருந்தார்கள் . அவர்களுக்கு அயலாராகிய 
கன்னடியர் அவர்களை அவர்கள் ஊரை அனுசரித்து மாலரு 
என்று பெயரிட்டார்கள் . 


3. பறை அடிப்பதால் பறையா எனறது . 
திராவிடர் சரித்திரம் நன்குணாநத ஒருவர் சொல்லு 
கிறதாவது . திராவிடரில் ஆதியில் மூன் றுவகுப்புகள் உண்டு . 
அதாவது 1. குருக்கள் . 2. வனிகர் . 3. வேளான்கள் . இவை 
கள ஜாதிவகுப்பல்ல . பறையா என்போர் மூன்றாவது வகுப் 
பை சேர்ந்திருக்கலாம் . அக்காலத்தில் அவர்களை தொடக் 
கூடாது என்று ஒன்றுமில்லை . அவாகளும் ஆதியில் மற்ற 
தமிழர்களுடன் ஒருவரோடொருவர் விவாகம போசனம 
முதலியது செய்துவந்தனா . பூர்காலத்தில் அரசாகளுக்குள் 
அடிக்கடி யுத்தங்கள் நேரிடுகிறதுண்டு. அக்கால களில் 
இவர்கள் பறையடிப்பது வழக்கம் . அப்பொழுது பறை 
யடிக்கும் தொழில் வெகு சிரேஷ்டமாகவே யிருந்தது . யுத்த 
களத்தில் சேனைகளுக்கு முன் சென்று பறையடிப்பதை அர 
சர்களும் நன்கு மதித்தார்கள் . அவர்கள் அரசாகளுக்கு அத் 
தியவசிய மானவர்களா யிருந்தார்கள் . அமமாதிரி யுத்தகா 
லங்கள் சென்றபிறகு மற்றவாகளுக்கு அவர்களைப்பற்றிய 
அக்கரை குறைந்தது . அதன்மேல புத்தமதமும் சமணமத 
மும் விர்த்தியாயின . அதற்குமுன் எல்லாதிராவிடரும் மாட்டு 
மாமிச பட்சனிகளா யிருந்தவர்கள் தான் . மேற்குறித்த 
மதங்களால் தமிழர்கள் மாமிசம சாப்பிடுவதை விட்டுவிட்ட 
னர் . மாடு பரிசுத்த பிராணியாய்விட்டது . பறையர் என் 
போர் மட்டும் விடவில்லை . பறையினால் தான் அவர்கள் சிறப் 


19 


வையானது 


3 


படைந்தது அதினால் தான் அவர்கள் சிறப்பு பின்னிட்டு 
குறைவுபட்டது . அவர்கள் பறையடிக்கும் தொழிலை விட 
வில்லை புத்தகாலங்களில் இல்லாவிட்டாலும் மற்ற விவாக 
மரணகாலங்களில் அவர்கள் பறையடிக்க வேண்டியதாய் நேரி 
ட்டது . 

அப்படி அவர்கள் அடிக்கும் பறைக்கு தோல தே 

தோலை பிரித்து எடுப்பதற்கும் அந்த மாமி 
சததை சாப்பிடுவதற்கும் அதிக வித்தியாச மிலலாமையால் 
அவர்கள் மாட்டு மாமிசத்தையும் சாப்பிட்டுக்கொண்டே 
யிருந்துவிட்டார்கள் . அதனால் தான் இவாகள் தாழ்ந்த ஸ்தி 
திகள் வந்துவிட்டார்கள் என்பது ஒரு 

கொள்கை . 
பறையர் 

பௌத்தர் என்பது . 
பௌத்தமதம அசோக அரசர் ஆண்டகாலத்தில் இந்தி 
பாவின் எல்லா பாகங்களிலும் இதரதேசங்களிலும் பரவி 
யது . சிலப்பதிகாரம் மணிமேகலை முதலிய காவியங்களி 
லும் பெரிய புராணத்திலும் இன்னும் அநேக நூல்களிலும் 
தென்னிந்தியாவில் பௌத்தமதம் பரவியிருந்தது என்பதாக 
சொல்லப்படுகிறது . பௌத்தமதத்தையும் சமணமதத்தை 
யும் துரத்திவிட சைவமும் வைஷ்ணவ மதமும செய்த பிர 
யத்தனங்கள் தமிழ் நூல்களில் விசாலமாய் காணலாம் . 
சென்னையில் கீர்த்திபெற்று யிருந்தவரும் தமிழ் நூலகளை 
நன்று ஆராய்ச்சி செய்திருந்தவருமான ஸ்ரீமான் அயோத்தி 
தாஸ் பண்டிதர் என்பவா பறையர் என்போர் பௌத்தமதத் 
தை ஏற்றுக்கொண்டதினால் இவ்வித தாழ்மைநிலமைக்கு 
கொண்டுவரப்பட்டார்கள் என்று அநேக நூலாதரவுகளுடன் 
ஞ்சுவுசெய்கின்றார் . இதுவிஷயம் அவர் எழுதியிருக்கும் நூல் 
களெல்லாவற்றையும் வாசிக்க தகுதி உடையன . அவை 
களை அனுசரித்து " பறையர் " என்போர் அநேகர் பௌத்த 
மதத்தை இச்சென்னை ராஜதானியில் தழுவியிருக்கின்றனர் . 
ஐயன்திசாங்கு என்கிற சீனதேசத்து பிரயாணி சுமார்- கிபி . 


20 


} 


கள் " 


630 ஆண்டில் இந்தியாவிற்கு வந்தபோது தென்னிந்தியா 
விற்கும் வந்தார் . அப்பொழுது அவா காஞ்சிபுறத்தை போய் 
பார்த்தபோது அவ்விடத்தில் பத்தாயிரம் புத்தமத காம 
குருக்களையும் புத்தமடங்களையும் பார்த்ததாகவும் சொல்லு 
கிறார் . முன்சொன்னபடி காஞ்சிபுறம் பறவைபுறமாகிறது . 
இப்பொழுதும் செங்கலபட்டு வட ஆர்க்காடு தென ஆர்க்காடு 
ஜில்லாக்களில் “ 

பறையா 

என்போர் அதிகமாயிருக்கின்ற 
னர் . ஆகையினால் காஞ்சிபுறம பௌத்தமதததுக்கு அக்கா 
லத்தில் தென்னிந்தியாவில் சிரேஷ்டமான இடமா யிருந்தி 
ருக்கவேண்டும் . இமமாதிரி தென்னிந்தியாவில் பௌத்த 
மதத்தை தழுவியவ “ பறையா ” என்போரின் முன்னோரா 
கள் . இவர்களை பிராமணா அதிகாரம் ஏற்பட்ட பிறகு அவா 

பறையர் " என்று தாழ்மைபடுத்தினா. பறையா 
என்போா புததமதததை தழுவினபடியினால் பிராமணரிட 
வேதங்களை நமபாதவர்களாயினா. அப்படி அவர்கள் வேதம் 
களை நமபாமல அவாகனை ஏத்துக்கொள்ளாதவாகள் சண் 
டாளர் 

என்றார்கள் . தற்காலத்திலும் ஒரு இந்துவான 
வன் கிரிஸ்துமதத்தில் சேர்ந்துகொண்டால அவன் பிராம 
ணர் வேதங்களை நபபா தவனாகிறான் . அப்போபபட்டவனை 
பறையன் என்று சொலவது வழக்கமுண்டு 

பூாவத 
தில இலங்காதேசமென்றும் , தற்காலம் கொளமபு - 
கண்டியென்றும் வழங்கும்படியான தேசத்தில் வாழுமகுடி 
கள் யாவரும் பெருமபாலும் பௌததாகளென்பது சகல 
ருக்கும் தெரிந்த விஷயமாகும் . சமஸ்கிருதத்தில் வரைந 
துள்ள சுந்திரகாண்டத்தில் அநுமார் இலங்கை சேர்ந்து அவ 
விடத்திலுள்ள மாளிகையிலுட்கார்ந்து அதனை புத்தர் வியா 
ரமென்றும் கூறியதாக விளங்குகின்றது . அவ்வகை 
பௌத்தநாடென்று தெரிந்தே தற்காலம் இராமநாடகம 
பாடிய அருணாசலக்கவிராயர் என்பவர் தானியற்றியுள்ள 


21 


சுந்தரகாண்டத்தில் இலங்கைதீவை பறையர் ஊரென்று 
யிழிவுபடுத்தியே பாடிவைத்திருக்கின்றார் . 

சுந்தரகாண்டம் . 


13 


ரததில 


சீதைபுலம்பல் . 
“ நிறை தவசுககுக் குறையிவளென்று 

நினைந்திகை விடுவாரோ 
பறையா ஊரிலே சிறையிருந்த வென்னை 

பரிந்துகை தொடுவாரோ . 
பறைய 

என்போர் மனு தர்மசாஸ்திரத்தில் குறிப் 
பிட்டிருக்கும “ சண்டாளருக்கு " சமப்படுத்தினார்கள் . மனு 
தர்மசாஸ்திரம் எழுதியகாலத்தில் தமிழகத்தில் “ பறையர் 
என்ற பெயரே கிடையாது . ஆனபடியினால் மனுதாமசாஸ்தி 

பறையர் என்கிற வாாததையே கிடையாது . 
ஆனால் அந்த சாஸ்திரத்தில் 

" சண்டாளன் 

என்கிற பத 
முண்டு. மனு சொல்லுகிறபடி “ சண்டாளன் என்பவன் 
பிராமணஸ்திரிக்கும் சூத்திர தகப்பனுக்கும் பிறந்தவன் . 
அப்படி இருந்தால் இசசண்டாளர் என்போா ஆரிய நாட்டில் 
தான இருந்திருக்கவேண்டும் 

ஆனால மிஸ்டா ரோமிஸ் 
சண்டா டட என்பவர் வெங்காள ராஜதானியிலிக்கும் 3 கோ 
டியே ( 10 லட்சம் ஜனங்கள் இம்மாதிரி சண்டாளர் என்பதை 
ஒத்துக்கொள்ளுகிறதில்லை . ஆரியா சாஸ்திரபடி மேல்ஜாதி 
யாா கீழ்ஜாதியாருடன் விவாகம் செய்துக்கொள்ளலாமென்று 
இருப்பதால அவ்விதம் பிறந்த பிள்ளைகளை சண்டாளர் என் 


பது தகாது . 


ஆரியநாட்டில் சமண பௌத்தமதங்கனை சேர்ந்தவர்க 
ளுக்கு ஆரியர் நாஸ்திக பஞ்சமர் என்றார்கள் . தென்னாட்டு 
பிராமணர்கள் அப்பேர்ப்பட்டவர்களை பறையர் , சண்டாளர் 


22 


என்றார்கள் . மனுதர்மசாஸ்திரத்தில் சண்டாளனுக்கு அடி 
யில் குறித்தவாறு தெண்டனை சொல்லியிருக்கிறது :- " தங்க 
ரீக்கு தகுந்த வேலைகளை செய்துகொண்டு , இவர்கள் காட்டி 
லாவது , சுடுகாட்டு பக்கங்களிலாவது , குன்றுகளின் மேலா 
வது , பெரிய மரங்களின் அடியிலாவது குடியிருக்கவேண்டி 
யது . அவர்கள் கிராமங்களின் வெளிபாகங்களிலு மிருக்க 
வேண்டியது அவர்களுக்கு பாத்திரங்கள் கிடையாது . நாய் 
களும் கழுதைகளும அவாகள் செல்வம் . சவங்களின்மே 
லிருக்கும் துணிகளை அவாகள் தரிக்கவேண்டும் ; உடை 
பாண்டங்களில் புசிக்கவேண்டும் , இரும்புநகை போடவேண் 
டும் . அவர்கள் திரிந்து கொண்டே யிருக்கவேண்டும் . 
வன் மதசடங்குகள் செய்யும்போது அவர்களை பார்க்கவும் 
கூடாது அவர்களுடன் பேசவும் கூடாது . அவர்கள் தங்க 
ளுக்குள்ளவே விவாகம் செய்துகொள்ள வேண்டும் . அவாக 
ளுடன் லேவாதேவி யாரும செய்யக் கூடாது . அவாகளுக்கு 
சாப்பாடு குடுக்கும்பட்சத்தில் உடைந் தபாண்டங்களில் ஆட 
காரன் மூலமாய் குடுக்க வேண்டும் . அவாகள் கிராமத்தில் 
ராத்திரியில் திரியக்கூடாது . 

அரசன உத்திரவின் பேரில் 
பகல்காலத்தில் கிராமத்திற்குள் 

கிராமத்திற்குள் வரலாம கிராமததில் 
அனாதி பிணங்களை அவர்கள் புதைக்கவேண்டியது 
சன் கொலையாளிகளென்று ஏற்படுத்தியவர்களை அவாகள் 
கொன்று அவர்கள் துணிமணிகளையும் படுக்கைகளையும் எடுத 
துக்கொள்ளலாம ( மனு அதிகாரம் X. 5.50-55 ) 

புத்தமதமடங்கி பிராமணர்கள் அதிகாரம் பெற்ற 
போது மேல் குறித்த மனுதர்ம சாஸ்திரபடி திராவிடரில் 
புத்தமதத்தை சேர்ந்தோரை அடக்கிவிட்டார்கள் . அச 
சாஸ்திரப்படியே “ பறையர் " என்போர் நாளைக்கு மிருக 
கிறார்கள் . 


23 


5. அத்தியாயம் . 
பிராமணர்தான் " பறையர் ” , என்போரை 

தாழ்த்தியது . 


பெ 


முதலில் பிராமணர் கல்வியற்ற குடிகளையும் காமிய 
முற்ற சிற்றரசாகளையும் வஞ்சித்து பயந்து யாசிததுவந்தார் 
கள் . அதிகாரத்துடன் பிச்சை எடுத்து உண்ண ஆரம்பித்த 
போது திராவிட பௌத்தர்களை ஊரைவிட்டு துறத்தியும் 
விட்டார்கள் அததிராவிட பௌததர் பிராமணாகளின் 
மோச நடவடிக்கைகளை சகல குடிகளுக்கும் பறைந்துவந்தார் 
கள் அப்படி செய்தவாகளை 

பறையா 

என்று வகுத்து சகல 
விஷயத்கிலும் சீர்பெற விடாமல் நசிததுவிட்டார்கள் . புதத 

வககுடிக ளிருக்கப்பட்ட யிடங்களில் பிராமணன் வந்து 
விட்டால் சாண ததை கரைதது அவர்களை துறத்தி சாசை 
சட்டியை உடைப்பது வழக்கமாம் . அப்படி ஓடும்காலத 
தில் பிராமணர் இவர்களை தீண்டலாகாது என்று சொலலிக 
கொண்டு ஓடினார்களாம , 

. அகை அனுசரித்து விவேகமற்ற 
குடிகள் இவாகளை தீண்டாதவர்களென்று கூறினார்கள் . அப் 
படியே ஏற்படுத்தியும் விட்டுவிட்டார்கள் . பிராமண பருந்து 
என்றும் பறப்பருந்து என்றும் பாபபார்நாய் , பறநாய் என் 
றும் ஒவ்வொன்றுக்கும் பெயர் வைத்தார்கள் . வீரவாகு 
சக்கிரவாததியை பறையன் என்றார்கள் . அரிச்சந்திர புரா 
ணமெழுதி , அதின் 

லும் பறையன் " என்ற பெயரை பரவச் 
செய்தார்கள் . புறையரை பதிமூன்றுவர்க்கமாய்பிரித்து 

பறையன் என்ற பெயரைப் பரவச்செய்தார்கள் . மே 
லும் திராவிட பௌத்தர்களை சுத்த சலத்தண்டை நாடவி 
டாமலும் , அம்பட்டாகளை சவரம் செய்யவிடாமலும் , வண் 


24 


காரணம் 


வந்த 


ணார்களை வஸ்திரம் துவைக்கவிடாமலும் செய் துவிட்டார் 
கள் . இம்மாதிரியாக திராவிட பௌத்தர்கள் ஸ்தானம் 
செய்யாமலும் துணிகளில்லாமலும் ஏழைகளாய் போனமை 
யால் அழுக்குடையவர்களாய் தாழ்ந்த நிலைமைக்கு கொண்டு 
வரப்பட்டார்கள் . தற்காலத்திலும் ஓர் பிராமணனை பிடித்து 
அவனை ஸ்தானம் செய்யவிடாமலும் தரிததுக்கொள்ள வஸ் 
திரமிலலாமலும 

அழுக்குததுணிகளை போட்டுக்கொள்ள 
செய்தால் அவன் பறையன் போல் தானிருப்பான் . 

பறையர் என்போர் இந்த ஸ்திதிக்கு வந்ததற்கு 

பிராமணர்கள தாம என்பதற்கு சந்தேகமில்லை. 
கி.பி. 7 - வது நூற்றாண்டில் தென்னிந்தியாவிறகு 
ஐயன திசாங்கு என்பவா சொலலுகிறதாவது பிராமணர் 
சமயபேதககாராகளுடனும அவாகள் கடவுள்களுடனும் 
சண்டை 

செய்துக்கொண் டிருந்தபோதிலும் அடமதம 
( புத்தமதம் ) நிஜமாகவே தெனனிந்தியா முழுமையும் உன் 
னத ஸ்திதியிலிருந்தது . " 

சசாட்சியத்தினால் புத்த மதததுடன் சண்டை செய் 
தவா பிராமணா என்று ஏற்படுகிறது . திராவிடா பௌத 
தர்களை , பறையராக தாழ்ததியதி பிராமணா என்பதற்கு 
வேறு சாட்சியம வேண்டியதில்லை . திராவிட பௌத 
தர்களுக்கு பெருதத விரோதிகள் பிராமணரேயாம . இதைத . 
தவிர தமிழ் வாசகம் எழுதிய ஸ்ரீமான் , யம . ஸ்ரீனிவாச அய் 
யங்கார் , M. A. அவாகள பிராமணர் . திராவிடா சங்கிதி 
தெரிந்தவராயு மிருக்கிறார் . அவா சொலலுகிறதாவது : 

எல்லாவற்றிற்கும் மேலாக பறையர் ஜாதியை ஏற்படுத் 
திய சூழ்ச்சியில் முதல் காரணம் பிராமணரிட விலக்குகை 
யே . " விவேகானந்த சுவாமிகளும் இந்துதேசம தாழ்வடைந் 

பிராமணர்களால் தான் என்கிறா . அவர் சொலவ 
தாவது : " கடித்த பாம்பே தான் கக்கிய விஷத்தை தானே 


25 


காணலாம் . 


மதுரை 


உரிஞ்சால் , கடியுண்ட மனிதன் பிழைப்பான் என்கிற ஓர் 
குருட்டு நம்பிக்கையுண்டு . அப்படியானால் பிராமணர் தங்க 
ளிட விஷததை தாங்களே உரிஞ்சவேண்டும் . 

ஆலசிய மகாத்மியம் என்கிற பூாவீக நூலில் 69 - வது 
அத்தியாயத்தில் தங்கள் மத நமபிககைக்காக பௌத்தர் 
களும் சமணர்களும யெப்படி தலை வெட்டுண்டார்களென் 
றும் ,சிலருடைய தலைகள் எப்படி எண்ணெய் செக்கில்வைத்து 
ஆட்டப்பட்டதென்றும் , எப்படி கழுவேற்றப் பட்டார்க 
ளென்றும் , அப்பேர்ப்பட்டவாகள் திரேகங்களை குள்ளநரி , 
தாய் பட்சிகளுக்கு இறையாக விடப்பட்டதென்றும் பரக்கக் 

மேலகண்ட அவஸ்தைகளெலலாம 
மீனாட சியம்மன் கோவிலின் பரிசுத்தகிணற்றின் சுவற்றில் 
ஒரு பெரிய தட்டின மேல எழுதியிருப்பதை இப்பொழுதும் 
பார்க்கலாம் . ஐயன் திசாங்கு சாட்சியத்தினால் இமமாதிரி 
யெலலாம சமணா பெளததாகளை நசுக்கியது பிராமணா என் 
பதற்கு யாதொரு சந்தேகமுமில்லை. 

தற்காலத்தில் சிலா பிராமணரல்லாத மற்ற ஜாதியா 
ரும் இதற்கு உத்திரவாதம 

என்பார்கள் . 

சில திராவிடர் 
பூர்வீகத்தில் கலவியின்மையால பிராமணரிட ஜாதிவிததியா 
சததை ஏற றுக்கொண்டனர் . மற்ற திராவிட ஜாதியாரும 
தாழ்த்தப்பட்டவாகளே . அவாகளையும் பிராமணா தீண்டு 
கிறதில்லை . இப்பொழுது பிராமணர் தங்களை ஏமாற்றிவிட் 
டார்கள் மான்று மற்ற ஜாதியுள்ள திராவிடர் அறிந்துகொண் 

தற்காலம் கிளம்பியிருக்கும் பிராமணரல்லாதார் 
இயக்கத்தினா பறையா என்போருடன் சமபாதி போசனம 
செய்து காண்பித்தனா . திராவிடன முதலிய பத்திரிகை 
கள இன்னும் அதிகமாய் பரவ நாளுக்குநாள் திராவிடஜாதி 
யார் எல்லாரும் பறையர் என்போரை சமமாக ஏற்றுக் 
கொள்வார்கள் . தற்காலம் மற்ற திராவிடர் அறிவின்மை 


டாாகள் . 


26 


யால் ஜாதிவித்தியாசத்தை பாராட்டுகின்றனர் . பிராமண 
ரோவெனில அவர்களுக்கு தாங்கள் செய்தது பிசகென்று 
தெரிந்தும் ஜாதிவித்தியாசத்தை அப்படியே நீடித்து வளர்க் 
கவேண்டுமென்றும் பறையர் என போரை காலின்கீழ் நசுக்கி 
வைக்கவேண்டுமென்றே நினைக்கிறார்கள் . இதற்கு சாட்சி 
யம் அவர்களிட வர்னாசிரம இயக்கமே போதும் . பிராம 
ணர்கள் பறையா என்போரை விர்ததிக்கு கொண்டுவர பிர 
யத்தனப் படுகிறதிலலை கொஞ்சகாலத்துக்குமுன் ஆனரி 
பில் வி . கிருஷ்ணசாமி அய்யங்கார் அவர்கள் 

பறையாகள 
அந்த ஸ்திதியிலிருப்பது அவர்கள் கருமத்தினால் என்றும் 
தாங்கள் செய்யவேண்டியது ஒன றுமில்லை என்று சொன 
னார் . இதுதான் எவ்வித பிராமணனும் சொல்லிக்கொள் 
டிருக்கிறான . சுயஆட்சி கேட்கும் இக்காலத்தினும் கூட ராஜ 
பாதையில் 

பறையா 

என்போர் செல்லக்கூடாது என று 
பிராமணர் தகரார் செய்கிறாகள் . திராவிட சகோதராக 
ளாகிய ஆதி திராவிடா நன்று யோசித்து மற்ற திராவிட 
களுடன சகோதரபாவம பாராட்டுவாராக . 


6. அத்தியாயம் . 
ஆதிதிராவிடர் சிறப்பை நாடினவர் . 


இமமாதிரி யெல்லாம் ஆதி திராவிடரை தாழ்ததியதை 
நீக்கி , யார் யார் உயாத்த பிரயத்தனப்பட்டனர் என்பதை 
இனி யோசிப்போம் . திராவிட பௌத்த கவிஞர் தங்களை 
கீழ்படுத்தியதை ஒத்துக்கொள்ளாமல் பாடல்களை பாடியிருக் 


கபிலர்மேல் சொல்லியபடி தமமகவலில் ஜாதி விததியா 
சாத்தை பிராமணர் நாட்டினர் என்று சொல்லி பிறப்பில் 
ஜாதியில்லை யென்கிற கருத்துடன் . 


27 


" தென் திசைப்யுலையன் வடதிசைக்கே 

பழுதரவோதி பார்ப்பானாவான 
வடதிசைப்பார்ப்பான் தென்திசைக்கேகி 

நடையதுகோணி புலையனாவான் . 
என்றார் , இவர் அகவல் முழுமையும் படித்து பார்க்கவும் . 
சிவவாக்கியர் அடியில்வருமாறு பாடினார் . 

பறைச்சியாவ தேதடா 
பணகதியாவ தேதடா 
இறைச்சிதோ லெலும்பினு 
மிலக்கமிட் டிருக்குதோ 
பறைச்சி போகம வேறதோ 
பணாகி போகமவேறதோ 
பறைச்சியும் பணத்தியும 

பகுத்துப் பாருமு முளே . 
அவிரோத உந்தியார் வுரையாசிரியர் . 
அறுவகை சமய கரரையு மெய்ப்பொருளு 

மறுபத்திநாலு நற்கலையு , 
மறுவறப்பயின்று மாசரததிகழு 

மறிஞராமவர்களே யெனினும் , 
குறைவறத் தன்னைக் கொடுத்திடுங்குறவன் 

குரைகழல பணிந்தவரனறேல் , 
பரையா மற்றவரை பறையரே யெனினு 

மருளுடையவா பரமபரரே . " 
ஞானவெட்டி யாக்கிய சாம்பவனார் அடியில்வருமாறு 
சொல்லுகிறா. 
" விட்ட குறை வருமளவும் உபதேசங்காண் 

மெய்யுடலுகதளர்ந்து புவிமேறுநோக்கி 
தட்டழிாது விழும்போது வோதிவைத்த 
சாத்திரத்தை க்ஷணப்போது மறியப்போமோ 


28 


எட்டிரண்டு மறியாதார் குருக்களாமோ 

யென்னை பினி பறையனென்று தள்ளப்போமோ 
மட்டமரும் பூங்குழல்வா லாம்பிகைப்பெண் 

வங்கிஷத்திலுதித்த சாமபவனும் நானே . " 
இவைப்போன்ற அநேக பாடல்கள் திராவிடர் பௌதத 
கவிஞர்கள் வரைந்துளார் . 

மற்ற திராவிட புலவர்களும் அம்மாதிரியே வரைந்து 
ளார் . சிததாகள் பிராமணர் ஏற்படுத்திய ஜாதிவிததியா 
சங்களுக்கும் பிராமணா வேதங்களுக்கும் ஆசாரங்களுக்கும் 
விரோதிகள் அவர்கள் " பறையா என்போரை உயர்த்த 
முயன்றார்கள் . 
உதாரணமாக குதமபைசிததா சொல்லுகிறார் . 

குதமபைச் சித்தர் பாடல் 
ஆண்சாதி பெண்சாதி யாகுமிரு சாதி 
வீண்சாதி மற்றசெலலாங் குதமபாய் - வீண் 
பார்ப்பார்கள மேலென்றும் பறையோர்கள தீழென்றும 
தீர்ப்பாகச சொலவசென்ன குதமபாய்- தீழ்ப்பா 
கர்ததன் பறையோரைப் பார்ப்பாரைப் போலவே 
தாப்பாய் படைத்தாரோடி குதமபாய் - தீழ்ப்பா " 


பத்திரகிரியார் தமமிட புலம்பலில . 
" ஆதிகபிலர் சொன்ன யாகமத்தின் சொற்படியே 

சாதிவரையிலலாமற் சஞ்சரிப்பசெக்காலம் . 
இன்னொரு புலப்பலில் , 

சாத்திரத்தை சுட்டு சதுர்மறையை பொய்யாக்கி 
சூத்திரத்தைக்கண்டு சுகமபெருவ தெக்காலம் , 


என்றார் . 


தேவி காலோத்திரத்திலேயே அடியில் கண்ட பாட 
விருக்கிறது . 


29 


சமையாசார சங்கற்ப விகர்ப்பமு 
மமையார்தாங் குலவாசார மானது 
மிமையாதாரும் விடாத வில்லாழ்க்கையு 
மமையார் தோளாய் விடுதலா சாரமே . 


இம்மாதிரி யின்னம அநேகபாடல்கள் எடுத்து எழுத 
லாம் . இடமின்மையின் இங்கு சிலவற்றை கூறுவோம் . 


பாச்சலூர் பதிகம . 


ஒருபனை இரண்டுபாளை ஒன்று துக கொன்று கள் 
அறிவினி லுயாந்தவர்க்கு அதுவங்கள் இதுவுங் கள்ளே 
ஒருகுலை உயர்ந்ததேனோ ஒருகுலை சாழ்ந்ததேனோ 
பறையனைப் பழிப்பதேனோ பாச்சலூர் கிராமத்தாரே . 


நலவழியில் , 
“ ஜாதியிரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் 
நீதிவழுவா நெறிமுறையின் - மேதினியில் 
இட்டார் பெரியோ ரிடாதா ரிழிகுலத்தோர் 
பட்டாங்கி லுள்ளபடி . " 


இன்னும் ஒருவா கூறுவதாவது : 


பறையரைப் பறையரென்று பறைந்திடு மனிதர்கேளீர் 
பறையர் தம மலததைத்தின்னும் பனறியைப் புசிப்பதென்னோ 
கறையதே யாகு மந்தக கறிதனைக் கலத்தினிட்டு 
மறையவே வைத்துத்தின்னு மனிதரே பறையர்கண்டீர். " 


இம்மாதிரியாக தமிழ் புலவர்களும் மற்றவர்களும் ஜாதி 
வித்தியாசததை நீக்கவும் பிராமணர் ஆசாரம் வேதங்கள் 
இவைகளை நீக்கிவிடவும் பலவிதமாய் பாடல்கள் மூலமாய் பிர 
சங்கித்துவந்தார்கள் . ஆயினும் ஜாதி வித்தியாசங்கள் நீங்க 
வில்லை . இந்துமதம் ஜாதியின் பேரில் கட்டப்பட்டிருக்கிறது . 
ஜாதியை நீக்கினால் மதம் கெட்டுப்போகிறதாக நினைக்கிறார் 


30 


கள் . ஆங்கிலேய நாகரீகமும் கல்வியும் இத்தேசத்திற்கு 
வந்தபிறகு எல்லாரும் கண் திறந்து கொண்டார்கள் . ஆயி 
னும் பூர்வகாலத்தைப்போல் தற்காலத்தில் மூடர்களிருப்ப 
தால் முழுமையும் நீக்கக்கூடாமலிருக்கிறது . யினும் 
ஆசார சீர்திருத்தக்காரர் ஜாதி வித்தியாசத்தை ஒழிக்க 
முயர்ச்சி செய்கின்றனர் ஆதி திராவிடரை விர்த்திசெய்ய 
ஆரிய சமாஜம் அதிக பிரயத்தனப்படுகிறது எவறாயினும் 
ஆரிய சமாஜத்தில் சேர்ந்தால் அதைச சேர்ந்தவர்கள் 
அவனை சமமாக ஏற்றுக்கொள்ள தயாரா யிருக்கிறார்கள் . 
அநேக அத்தேசத்து பஞ்சமர்கள் அதில் சேர்ந்திருக்கிறார் 
கள் . இன்னம் ஒருசபை பிரமசமாஜ் என்பது இவர்களுக்கு 
கூட ஜாதி வித்தியாசம் கிடையாது . 

ஆனால் சென்னப் 
பட்டணம் பிரமசமாஜ கதார் ஜாதியை ஒழிக்கவில்லை இவர் 
களும் பஞ்சமர்களுக்கு அதிகமாய் உழைக்கிறார்கள் . தாழ்த் 
தப்பட்டவர்களை உயர்த்த D - pressed Classes Mission 
பல இடங்களில் இந்தியாவில் தற்காலத்தில் ஏற்பட்டுவரு 
கின்றன . கிரிஸ்து மதமும் மகமத்திய மதமும் அநேக 
ஆதி திராவிடர்களுக்கு நன்மைகள் செய்திருக்கின்ன. ஆங்கி 
லேய கவர்ன்மென்டாரும அநேக நன்மைகள் செய்திருக்கி 
றார்கள் . இனி செய்யவும் போகிறார்கள். 


7. அத்தியாயம் . 


முடிவு . 


ஆதி திராவிட சகோதரர்களே ! நீங்கள் மாட்டிறைச்சி 
உண்பதினாலேயே உங்களுக்கு தாழ்மை இக்காலத்தில் உண் 
டாகாது . இந்துக்களிலேயே மாட்டிறைச்சி சாப்பிடும் 


31 


நீங்கள் ஏழைகளா 


பெத்தபோயஜாதி முதலிய ஜாதிகளுக்கும் ஆங்கிலேயருக்கும் 
மரியாதை யிருக்கிறது . நீங்கள் கல்வியில்லாமல் ஏழ்மை 
தனததி லிருப்பதால் தான் இவ்வித கஷ்டங்கள் நேரிடுகிறது . 
உங்கள் ஏழ்மைத்தனத்தை நீக்கவும் , செல்வமுள்ளவர்க 
ளாகவும் , சிறந்த கல்விமான்களாகவும் நீங்கள் ஆனால் உங்க 
ளுக்கு மேன்மைதானே உண்டாகிறது . 
யிருந்தாலும் நன்னடக்கை யுள்ளவர்களே என்பதற்கு ஐய 
மில்லை . 500 ரூபாய் மாதம் சமபளமுள்ள ஓர் பிராமண 
உத்தியோகஸ்தன் லஞ்சம் வாங்கினாலும் ஒரு ரூபாய் சம் 
பளமுள்ள கிராம ஆதி-திராவிட தலையாரி தன்னிடம் மணி 
யகார் குடுதத ஆபிரம் ரூபாய் சர்க்கார் பண ததை ஒரு பிசகு 
மில்லாமல் தாலூக்கா கசசேரியில் யோக்கியமாய் கொண்டு 
வந்து கட்டுகிறான் இந்துமதததில் இத்தியாதி சங்கடங்க 
ளிருக்க நீங்கள் என் அம்மதத்தி லிருக்கவேண்டும் உங்கள் 
பூர்வீக மதமாகிய பௌத்த மதத்தில் சேருதல் நலமன்றோ. 
அல்லது மற்ற உயாந்தஜாதி என்கிற இந்துக்களில் படித்தவர் 
கள் ஏற்றுககொண்ட பிரம சமாஜததை நீங்கள் ஏற்றுக் 
கொள்ள ஆக்ஷேபணை என்ன ? இவைகளை யோசித்துப்பாருங் 
கள் . ஆங்கிலேயே அரசாட்சியில் எல்லாரும சமம அப்படி 
யிருக்க உங்களிட சமபாத்தியத்தை அனுபவிக்க ஒட்டாமல் 
யாராவது செய்தால அதை விட்டுவிடக் கூடாது . உங்கள் பாத் 
தியதைகளை நிலைநாட்டுங்கள் ஓமரூல் காரருடன் சேராதீர் 
கள் , ஆங்கிலேயா உங்கள் கையினால் செய்யப்பட்ட சாப் 
பாட்டை சாப்பிட்டு அவர்கள் உங்களை சகோதரர்களாக 
நினைக்கிறார்கள் அவர்கள் வந்தபிறகுதான் உங்களுக்கு 
மேன்மை உண்டாகிவருகிறது . நீங்கள் மேல் நிலமைக்கு 
வருகிறதை அவர்கள் காலத்தில் அதை கெடுக்க யாராலும் 
முடியாது . ஒமரூல் வந்துவிட்டால் உங்கள் கதியும் மற்ற 
திராவிடர் கதியும் அதோகதிதான் . புத்தமார்க்கம் சென்ற 


32 


னார். 


பிறகு பிராமணாகள மறுபடியும் ஜாதி வித்தியாசங்களை 
அதிக கடூரமாய் ஏற்படுத்தி திராவிடர்களை இம்சிக்கலாயி 

அதிலும் ஆதி திராவிடர்களாகிய உங்களை வெகு 
ஈனஸ்திதியில் கொண்டு வந்து வைத்தார் . அந்தஸ்திதி 
யில் ஆங்கிலேயர் இத்தேசம வருகிறவரையில் நீங்கள் இருந் 
தீர்கள் . இப்பொழுது அவர்கனை எதிர்தது மேலே வருகி 
றீர்கள் . நீங்கள் மாத்திரமல்ல மற்ற திராவிடர்களும் அவா 
கள் பிடிப்பிலிருந்து வெளிப்பட்டு வருகிறார்கள் . அப்படி 
தங்கள் பாதத்தடியிலிருந்து திராவிடர் தப்பி ஓடாதபடி , 
அவர்களை விர்ததிக்கு கொண்டுவந்தவர்களும் எல்லாரையும் 
சமமாக நடத்தும் ஆங்கிலேயரைத் துரத்திவிட்டு தாங்கள் 
மறுபடியும் திராவிடராகிய நமமை காலடியில் நசுககவேண்டு 
மென்று பிராமணர் சுய ஆட்சி கேட்கிறாகள் . அதற்கு 
நீங்கள் கொஞ்சமேனும் இடந்தரலாகாது . உங்களால் ஆன 
வரையில் சுய ஆட்சி தற்காலம் கூடாதென்று எதிர்த்து 
நிற்கவேண்டும் . சுயஆட்சி வேண்டுமென்கிற வாயிலேயே 
வர்னாசிறம தர்மததை நிலைநாட்ட வேண்டுமென்கிறாகள 
இப்பிராமணர்கள் . ஓர் பிராமண பைஸ்வா அரசாட்சியில் 
பறையா என போா வெளியில் வந்தால் அவாகள் தங்கள் 
கழுத்தில் சட்டியை மாட்டி கொண்டும் இடுப்பில் துடப் 
பத்தை கட்டிக்கொண்டும் வரவேண்டியதா யிருந்தது . 
ஆகையால் பிராமண அரசாட்சி வேண்டாம .. 
யோசித்து பாருக் கள் . 


நன்றாய் 


FRINTED AT THE G. R. C. PRESS , MADRAS - - 20 

- 1000 . 


